Kerala Gazette No. 27 dated 5th July 2011. 
PART I 


Section iii 


P6 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 
அறிக்கை 

2010 ஜனவரி 23 
எண் 20076 /ச . இ . எ . 2 / 2009/ சட்ட ம் . திருவனந்தபுரம் , - 

1931 மாகம் 3 . 


2010 ஜனவரி 22- ஆம் தேதி ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்ட 
பின் வரும் அவசரச் சட்டம் பொது மக்களின் தகவலுக்காக இதனால் 
வெளியிடப்படுகிறது . 


ஆளுநர் ஆணைப்படி , 


கெ . ஜாண் பிரிட்டோ , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


2010 - ன் அவசரச்சட்ட 


எண் 6 


2010 - ன் அப்காரி (திருத்த ) அவசரச்சட்டம் 
இந்தியக்குடியரசின் அறுபதாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் விளம்பர 
அறிக்கை செய்யப்பட்டது . 

1077 - ன் 1 -வது அப்காரி சட்டத்தை மேலும் திருத்தம் செய்வதற்குரிய 
ஒரு அவசரச்சட்டம் . 


முன்னுரை. - 1077 - ன் ஒன்றாவது அப்காரி சட்டம் இதற்கு பின்வரும் 
தேவைகளுக்காக மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதாலும் ; 

2009- ன் அப்காரி (திருத்த ) அவசரச்சட்டம் (2009- ன் 26) , 2009 டிசம்பர் 
6 - ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்டபடியாலும் ; 


2 


2009 டிசம்பர் 29- ம் தேதி நடைபெற்ற கேரள மாநில சட்டப்பேரவையின் 
கூட்டத்தொடரில் மேற்கூறிய அவசரச்சட்டத்திற்கு பதிலாக சட்டப்பேரவையில் 
ஒரு சட்டம் கொண்டுவருவதற்குரிய ஒரு மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் 
செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

இந்திய அரசியல் அமைப்பு 213 -வது விதித்தொகுப்பின் உட்பிரிவு (2)- ன் 
துணைஉட்பிரிவு ( எ )- யின் அடிப்படையில் 2009- ன் அப்காரி (திருத்த ) அவசரச் 
சட்டம் (2009 - ன் 26) 2010 பெப்ருவரி 9 - ம் தேதி அமலில் இருந்து 
நின்றுவிடுவதாலும் ; 

மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்தாவிடில் 
இடர்பாடுகள் ஏற்படும் என்பதாலும் ; 

கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் , தாம் 
துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் அமலில் உள்ளது என்று 
கேரள ஆளுநர் புரிந்து கொண்டிருப்பதாலும் ; 

தற்போது , எனவே , இந்திய அரசியலமைப்பின் 213 -வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1)- ஆல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை வெளியிடப்படுகிறது . 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . -- (1 ) இந்த அவசரச்சட்டம் 2010 - ன் 
அப்காரி (திருத்த ) அவசரச்சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

( 2 ) 1996 மார்ச் 30 - ம் தேதி பிரிவு - 3 அமலுக்கு வந்திருப்பதாக 
கருதப்படவேண்டியதும் மீதமுள்ள ஏற்பாடுகள் 2009 டிசம்பர் 7 - ம் தேதி 
அமலுக்கு வந்ததாக கருதப்பட வேண்டியதும் ஆகும் . 


2 . 1077 - ன் 1-வது சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல். - இந்த 
அவசரச்சட்டம் அமலில் இருக்கும் காலத்தில் 1077- ன் 1-வது அப்காரி சட்டம் 
(இதற்கு பிறகு முதன்மை சட்டம் என்று குறிப்பிடப்படலாம் ) 3 முதல் 13 
வரையிலான பிரிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள திருத்தங்களுக்கு உட்பட்டு 
அமலில் இருக்கும் . 


3 . பிரிவு 6 - ன் திருத்தம் - முதன்மை சட்டத்தின் பிரிவு 6- ல் , துணைப் 
பிரிவு (1)- க்கு பிறகு பின்வரும் காப்பு வாசகம் இணைக்கப்பட வேண்டும் , 
அதாவது : 

“ எனில் இந்த சட்டத்தில் எது எவ்வாறு இருப்பினும் பொது மக்கள் 
பயன்படுத்துவதற்குரிய மது உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தும் ரெக்டிஃபைட் 
ஸ்பிரிட் அல்லது அப்சலியூட் ஆல்கஹால் உட்பட்ட எக்ஸ்டிரா நியூட்ரல் 
ஆல்கஹால் மீது இறக்குமதி கட்டணம் சுமத்தப்படக்கூடாது . 


4 . 12சி என்ற புதிய பிரிவு சேர்த்தல் . - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 
12பி - க்கு பிறகு , பின்வரும் பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

" 12சி . பெயர் சீட்டு அல்லது செக்யூரிட்டி ஸ்டிக்கரை போலியாக பயன் 
படுத்துவது , போலி உற்பத்தி அல்லது நகலை பயன்படுத்தி விற்பனை செய்வது , 
வாங்குவது , பெற்றுக்கொள்வது போன்றவைகளுக்குரிய தடை - (1 ) எந்த ஒரு 
நபரும் , மது விற்பதற்காக பயன்படுத்தும் ஏதேனும் பெயர் சீட்டு அல்லது 
செக்யூரிட்டி ஸ்டிக்கரை நகலாக பயன்படுத்தியோ வேண்டுமென்று போலியாக 
பயன்படுத்தும் ஏதேனும் செயலில் பங்கேற்கக்கூடாததாகும் . 

( 2 ) போலியாக தயாரிக்கப்பட்டது என்றோ போலியாக பயன்படுத்தப் 
பட்டது என்றோ தெரிந்து கொண்டோ , அவ்வாறு நம்ப காரணம் உள்ள 
எந்த ஒரு நபரும் , மதுவின் விற்பனைக்காக பயன்படுத்தும் ஏதேனும் 
போலியாக தயாரிக்கப்பட்டதோ போலியாக பயன்படுத்தப்பட்டதோ ஆன 
ஏதேனும் பெயர் சீட்டு அல்லது செக்யூரிட்டி ஸ்டிக்கரை விற்பனை செய்வதோ 
பிற ஏதேனும் நபரிடமிருந்து வாங்குவதோ பெற்றுகொள்ளுவதோ பிற 
வகையில் கொடுக்கல் வாங்கல் நடத்துவதோ கூடாததாகும் . 

(3 ) எந்த ஒரு நபரும் , ஏதேனும் போலி தயாரிப்போ போலியாக 
பயன்படுத்தியதோ ஆன பெயர் சீட்டு அல்லது செக்யூரிட்டி ஸ்டிக்கரை அவை 
போலியாக தயாரிக்கப்பட்டது என்றோ போலியாக தயாரிக்கப்பட்டது என்றும் 
மது விற்பனைக்காக அவை உண்மையானவை என்று திருட்டுத்தனமாக பயன் 
படுத்த நோக்கமுடையது என்றும் தெரிந்து கொண்டோ அவ்வாறு நம்புவதற்கு 
ஒரு காரணம் உண்டு எனில் அவருடைய கைவசம் வைக்கக்கூடாததாகும் . 

(4 ) எந்த ஒரு நபரும் , ஏதேனும் இயந்திரமோ கருவியோ அச்சடி 
இயந்திரமோ கணினியோ பிரிண்டரோ ஸ்கானரோ ஏதேனும் அதற்கு 
இணையான கருவிகளை மது விற்பனைக்குரிய ஏதேனும் பெயர் சீட்டு 
அல்லது செக்யூரிட்டி ஸ்டிக்கரை போலியாக தயாரிப்பதற்கோ போலியாக 
பயன்படுத்தும் தேவைக்கோ அத்தகைய தேவைக்கு பயன்படுத்த எண்ணமுடை 
யது என்று தெரிந்து கொண்டே நம்புவதற்கு காரணம் உண்டு எனில் 
உருவாக்கவோ வாங்கவோ விற்பனை செய்யவோ கைமாற்றம் செய்யவோ 
கூடாததாகும் . 


விளக்கம் : - இந்த பிரிவின் தேவைக்காக " போலியாக பயன்படுத்துவது என்ற 
சொற்றொடருக்கு , 1860 - ன் இந்திய தண்டனை சட்ட தொகுப்பின் (1860 - ன் 
45 - வது மத்திய சட்டம் ) பிரிவு 28 - ன் அதே பொருள் உடையதாக இருக்கும் . 


5 . பிரிவு 15சி - ன் திருத்தம் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 15சி - ல் , -- 


( எ ) விளக்கம் 1- ல் , “ பொது போக்குவரத்து வாகனத்தின் என்ற 
சொற்களுக்கு பதிலாக " பொது போக்குவரத்து வாகனத்தின் அல்லது சரக்கு 
வாகனத்தின் என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 


( பி ) விளக்கம் 11- க்குப் பதிலாக பின்வரும் விளக்கம் சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது : 


“ விளக்கம் II - விளக்கம் 1- ன் தேவைக்காக “ பொது போக்குவரத்து வாகனம் 
அல்லது சரக்கு வாகனம் " எனில் பயணிகளை அல்லது சரக்குகளை ஏற்றி 
செல்வதற்குரிய ஒரு வாகனம் முழுமையாக பயன்படுத்துவதற்காக வெளிப்படை 
யாகவோ மறைமுகமாகவோ உள்ள ஒரு உடன்படிக்கையுடனோ அல்லாமலோ 
ஒரு குறிப்பிட்ட அல்லது ஒப்புக்கொண்ட நிரக்கில் அல்லது தொகைக்கு 
வாடகைக்கு அல்லது பயன் கிடைக்க உபயோகிக்கும் வாகனமும் ஏதேனும் பொது 
இடத்திலுள்ள ஒரு தனியார் வாகனம் உட்பட்டதும் என்று பொருள்படும் ” 


6 . 30எ என்ற புதிய பிரிவு சேர்த்தல் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 
30 - க்கு பிறகு பின்வரும் பிரிவு இணைக்கப்பட வேண்டும் , அதாவது : 


n 


" 30எ . குற்ற செயல்பாடுகளை ஆய்வு செய்யும் தேவைக்காக அப்காரி 
அதிகாரிகளுக்கு காவல் துறை அதிகாரிகளுக்கு இணையான அதிகாரங்கள் 
இருக்கும். இந்தசட்டத்தின் கீழ் உள்ள குற்ற செயல்களின் ஆய்வுக்கு தேவைக் 
காக 1973 - ன் குற்றவியல் நடவடிக்கை சட்ட தொகுப்புக்கு ( 1974- ன் 2 -வது 
மத்திய சட்டம் ) விதிக்கு உட்பட்டு காவல்துறை அதிகாரிகளுக்குரிய அதே 
அதிகாரங்கள் அப்காரி அதிகாரிகளுக்கும் இருக்கும் . " 


7 . 53பி என்ற புதிய பிரிவு சேர்த்தல் . -- முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 
53எ - க்கு பிறகு பின்வரும் பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

" 53பி . பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களின் மீது நீதிமன்றங்களுக் 
குரிய அதிகாரம் . -- ஏதேனும் குற்றம் செய்வதற்கு பயன்படுத்திய ஏதேனும் 
வாகனம் அல்லது பிற போக்குவரத்து கருவியோ இந்த சட்டப்படி பறிமுதல் 
செய்யப்பட்டோ தடை செய்யப்பட்டோ இருக்கும்போதெல்லாம் , அது 
தற்காலிகமாக கையளிக்கப்பட வேண்டியது என்று ஏதேனும் நீதிமன்றம் கண்டு 
பிடித்தால் , அத்தகைய வாகனத்தையோ போக்குவரத்து கருவிக்கோ ஆயத்துறையின் 
மெக்கானிக்கல் என்ஜினியரோ மாநில பொது பணித்துறையின் 
துணை செயற்பொறியாளர் பதவியிலோ அதற்கு மேலோ உள்ள ஏதேனும் 
மெக்கானிக்கல் என்ஜினியரோ அத்தகைய வாகனத்தையோ போக்குவரத்து 
கருவியுடையவோ விற்பனை விலைக்கு சமமான தொகையை காஷ் செக்யூரிட்டி 
யாக போதுமான போண்டு , எழுதி கையொப்பம் இட்டு பூர்த்திகரிக்கப்பட 
வேண்டும் என்ற பரிந்துரையுடன் தேவைப்படும்போது அத்தகைய வாகனமோ 
போக்குவரத்து கருவியோ நீதிமன்றத்தின் முன்னிலையில் அல்லது பொறுப்பு 
ஒப்படைக்கப்பட்ட அதிகாரியின் முன்னிலையில் ஆஜராக்குவதற்காக அதை 
தற்காலிகமாக கையளிக்க வேண்டியதும் அத்தகைய ஆணை இந்த சட்டத்தின் 
பிரிவு 67பி - ன் படி நடவடிக்கை எடுப்பதற்கோ தொடர்வதற்கோ பொறுப்பு 
ஒப்படைக்கப்பட்ட அதிகாரியை தடை செய்ய கூடாததுமாகும் . 


8 . 55சி முதல் 55 எச் வரையிலான புதிய பிரிவுகளை சேர்த்த ல் . -- 
முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 55பி - க்கு பிறகு பின் வரும் பிரிவுகள் 
சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 


55சி . லேபல் அல்லது செக்யூரிட்டி ஸ்டிக்கரை போலியாக 
பயன்படுத்துவது , அல்லது விற்பனை செய்வது போன்றவைகளுக்குரிய 
தண்டணை : - இந்த சட்டத்தின் பிரிவு 12சி - ன் ஏற்பாடுகளை மீறும் எந்த ஒரு 
நபரையும் , திறமையான ஒரு நீதிமன்றத்தின் முன்பாக உள்ள குற்ற ஸ்தாபனத் 
தின் மீது 5 வருடம் வரையில் ஆகலாம் எனும் சிறை தண்டனையோ 
அல்லது ஒரு இலட்சம் ரூபாய் வரையில் ஆகலாம் எனும் பிழை 
தண்டனையோ அல்லது இரண்டும் சேர்த்தோ அளித்து தண்டிக்கப்பட 
வேண்டும் . 


55டி . குற்றகரமான சதித்திட்டத்திற்குரிய தண்டனை. - இந்த 
சட்டப்படி சட்டவிரோதமான ஒரு செயலை இரண்டு அல்லது அதற்கு 
மேற்பட்ட நபர் செய்வதற்கோ செயல்படுத்துவதற்கோ ஒப்புக்கொண்டு அந்த 
உடன்படிக்கையின் கட்சிக்காரர்களில் ஏதேனும் ஒரு நபர் அல்லது ஒன்றுக்கு 
மேற்பட்ட நபர்கள் அத்தகைய உடன்படிக்கைக்கு ஏற்றவாறு சட்டவிரோதமான 
ஒரு செயலில் ஏற்பட்டால் அத்தகைய ஒரு உடன்படிக்கை , இந்த சட்டப்படி 
குற்றகரமான ஒரு சதி திட்டம் திட்டமிட்டு செய்யப்பட்டது என்றும் குற்றகர 
மான சதி திட்டத்தில் ஈடுபட்ட நபர்களில் ஒவ்வொரு நபரையும் குற்றஸ்தாப 
னத்தின் மீது , மேற்கூறிய குற்றம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட அதே 
தண்டணையையே அளித்து தண்டிக்கப்படவேண்டும் . 


55இ . பொருட்களில் போலியாக அடையாளப்படுத்துவதற்கோ போலி 
யான சொத்து அடையாளம் பயன்படுத்துவதற்கோ உரிய தண்டணை . -- 
( எ ) மது அல்லது போதையான மருந்தோ உட்பட்ட ஏதேனும் 
பெட்டியிலோ அல்லது பொதியிலோ பிற பாத்திரங்களிலோ ஏதேனும் 
வாகனத்திலோ சரக்குகளிலோ பிற அசையாத பொருளிலோ குறியீடு 
பொறிப்பதோ அல்லது அத்தகைய பெட்டி , பாத்திரம் அல்லது வாகனம் 
அல்லது சரக்குகள் அல்லது அத்தகைய பொருள் , அல்லது அவ்வாறு 
அடையாளப்படுத்தப்பட்ட பொருளோ சரக்குகளோ , அது யாருக்கு சொந்த 
மல்லாமல் உள்ளதோ அது , வேண்டுமென்று அவருக்கு சொந்தமானது 
என்று நியாயமாக நம்ப காரணமாகும் வகையில் பயன்படுத்துவதோ 
அவற்றை ஒரு கற்பனையான நபரின் பெயர் சின்னம் குறிப்பிட்டோ ; அல்லது 

( பி ) இந்த பிரிவின் உட்பிரிவு ( எ ) - ல் விவரித்துள்ள வாகனத்தின் 
அல்லது பிற பொருட்களின் உண்மையான உடமையாளரை அடையாளம் 
காணாமல் இருப்பதற்கோ அல்லது சட்டப்படியான பொறுப்புகளிலிருந்து 
அதன் பிற பின்விளைவுகளில் இருந்து தப்பிவிப்பதற்காகவோ அல்லது 


போலியானதோ உண்மையானதோ ஆன சின்னத்தை நீக்கம் செய்யவோ 
வேறுபடுத்தவோ அழிக்கவோ செய்யும் எந்த ஒரு நபரும் , குற்றஸ்தாபனத் 
தின் மீது 3 வருடம் வரையில் ஆகலாம் எனும் சிறைதண்டனையோ 
அல்லது ஒரு இலட்சம் ரூபாய் வரை ஆகலாம் எனும் பிழை தண்டனையோ 
அல்லது இவை இரண்டும் சேர்த்தோ அளித்து தண்டிக்கப்பட வேண்டும் . 


விளக்கம் . இந்த பிரிவின் தேவைக்காக ஒரு வாகனத்தின் ஏதேனும் ஒரு 
பகுதியில் அடையாளப்படுத்தப்பட்ட என்ஜின் எண் மற்றும் சேசிஸ் எண் ஒரு 
சொத்து சின்னமாக கருதப்படவேண்டும் . 


55எப் . பிரிவு 55 இ - ல் குறிப்பிடப்பட்ட பொருட்களை கைவசம் 
வைத்திருப்பதற்குரிய தண்டனை. -- மது அல்லது போதை மருந்தோ கொடுக்கல் 
வாங்கலுக்கு பயன்படுத்தப்பட்டதோ பயன்படுத்த எண்ணுவதோ ஆன பிரிவு 
55இ - யில் விவரித்துள்ள பொருளோ சரக்குகளோ வாகனமோ பிற பொருட் 
களோ அவ்வாறு செய்வது சட்டவிரோதமென்று தெரிந்துகொண்டு கைவசமோ 
கட்டுப்பாட்டிலோ வைத்துள்ள எந்த ஒரு நபரும் , குற்றஸ்தாபனத்தின் மீது 
மேற்கூறிய பிரிவின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றத்திற்கு அளிக்கப்படும் 
அதே தண்டணையை அளித்து தண்டிக்கப்பட வேண்டும் . 


55ஜி . போலி ஆவணங்கள் உருவாக்குவதற்கோ பயன்படுத்துவ 
தற்கோ உரிய தண்டனை. - ஏதேனும் மது போதையுள்ள மருந்து உற்பத்தி 
செய்யவேண்டுமென்றோ சேகரிக்க வேண்டுமென்றோ விற்பனை செய்ய 
வேண்டுமென்றோ ஏற்றி செல்லவேண்டுமென்றோ இந்த சட்டம் அல்லது 
அதன் கீழ் உண்டு பண்ணப்பட்ட விதிகளோ வெளியிடப்பட்ட அறிக்கை 
யின்படியோ தடைசெய்யப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு செயல் செய்யவேண்டு 
மென்றோ அல்லது அத்தகைய விதிகளுக்கு எதிராக ஏதாவது செய்வதற்கும் , 
சட்டப்பூர்வமான கடைமைகளில் இருந்தும் பிற பின்விளைவுகளில் இருந்தும் 
தப்புவிப்பதற்குரிய எண்ணத்துடன் நெறிகேடாகவோ வஞ்சனையாகவோ 
சட்டப்படியான அதிகாரம் இல்லாமலோ ஏதேனும் ஆவணம் உருவாக்கியோ, 
அத்தகைய ஆவணமோ அதன் பாகமோ சட்டப்பூர்வமான ஒரு பதவியிடத்தால் 
உருவாக்கப்பட்டதென்று நம்ப தகுந்த எண்ணத்துடன் அதன் உள்ளடக்கத்தில் 
மாற்றம் ஏற்படுத்தியோ அல்லது சுயமாகவோ மற்றொரு நபராலோ 
அவ்வாறான தேவைகளுக்காக உருவாக்கப்பட்ட அத்தகைய ஆவணமோ 
அதன்பாகமோ, அது போலி ஆவணமென்றோ உண்மையான ஆவணம் 
இல்லை என்ற அறிவுடன் பயன்படுத்தும் எந்த நபரும் குற்றஸ்தாபனத்தின் 
மீது , 3 வருடம் வரையில் ஆகலாம் எனும் சிறைதண்டனையோ அல்லது 
1 இலட்சம் ரூபாய் வரையிலான பிழை தண்டனையோ அல்லது இவை 
இரண்டும் சேர்த்தோ அளித்து தண்டிக்கப்பட வேண்டும் . 


விளக்கம் I. - இந்த பிரிவின் படி , மாறாக நிரூபிக்கப்படும் வரையில் 
போலி என்றோ உண்மை அல்ல என்றோ உள்ள அறிவுடன் அத்தகைய 
ஆவணம் அந்த நபரால் பயன்படுத்தப்பட்டது என்று கருதப்படவேண்டும் . 
விளக்கம் II .- இந்த பிரிவில் , “ ஆவணம் ” என்ற சொல்லிற்கு , இந்த சட்டத்தின்பிற 
ஏதேனும் பிரிவில் மாறாக ஏதேனும் குறிப்பிடப்படாத பட்சத்தில் , 1872 - ன் 
இந்திய சான்று விதிகளின் ( 1872 - ன் 1- வது சட்டம் ) பிரிவு 3- ல் உள்ள 
அதே பொருள் உடையதாக இருக்கும் . 

55எச் . சட்டவிரோத விளம்பரத்திற்குரிய தண்டனை. - ஏதேனும் மது 
அல்லது போதை மருந்துகள் பயன்படுத்துவதற்கு வற்புறுத்தவோ அதை 
வாக்குறுதி செய்வதோ ஆன ஏதேனும் விளம்பரம் அச்சடிப்பதோ வெளியிடு 
வதோ வழங்குவதோ ஆன எந்த ஒரு நபரையும் 6 மாத காலம் வரையில் 
ஆகலாம் எனும் சிறைதண்டனையோ அல்லது 25 , 000 ரூபாய் வரையில் 
ஆகலாம் எனும் பிழை தண்டனையோ அல்லது இரண்டும் சேர்த்தோ அளித்து 
தண்டிக்கப்பட வேண்டும் . 


" எனில் விற்பனை மையங்களில் பயனீட்டாளர்களின் அறிவிற்காக 
காட்டியுள்ள விலை விவர பட்டியலுக்கு இந்த பிரிவு பாதகமாகாது . 


9 . பிரிவு 56 - ன் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 56 - ல் , 
“ இரண்டாயிரம் ரூபாய் " என்ற சொற்களுக்கு பதிலாக “ இருபத்தி ஐயாயிரம் " 
என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 


10 . பிரிவு 57 - ன் திருத்தம் - முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 57 - ன் உட்பிரிவு 
( எ ) - ல் பிற என்ற சொல் விட்டுவிடப்படவேண்டும் . 


11 . 62 என்ற புதிய பிரிவு சேர்த்தல் முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 6 - க்கு 
பிறகு , பின்வரும் பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , அதாவது: 


" 62 . பொது நோக்கம் முழுமையடைவதற்காக பல நபர்கள் சேர்ந்து 
செய்யும் குற்றம் . - அனைவரது பொது நோக்கத்தை முழுமையடைய செய்ய 
பல நபர்கள் இணைந்து , இந்த சட்டத்தின் கீழ் உள்ள ஒரு குற்றம் செய்யும் 
போது அவர்களில் ஒவ்வொரு நபரும் சுயமாக அந்த குற்றம் செய்தால் 
குற்றவாளியாவது போல ஒவ்வொரு நபரும் அந்த குற்றத்திற்கு குற்றவாளியாக 
இருப்பார் ". 

12 . பிரிவு 67 - ன் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 67 - ல் , 


( எ ) தற்போதைய தலைப்பிற்கு பதிலாக பின்வரும் தலைப்பு சேர்க் 
கப்பட வேண்டும் , அதாவது : 


" பிழை தண்டனை சுமத்துவதற்குரிய அதிகாரம் " 


( பி ) துணைப்பிரிவு 1 - க்கு பதிலாக பின் வரும் துணைப்பிரிவு 
சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

“(1) இந்த சட்டத்தின்கீழ் உருவாக்கப்பட்ட ஏதேனும் விதியை மீறிய 
தற்கு , இந்த சட்டப்படி அளிக்கப்பட்ட ஒரு உரிமமோ அனுமதியோ உள்ள 
எந்த ஒரு நபரின்மீதும் , விதிகளில் நிர்ணயம் செய்யப்படலாம் எனும் படியான 
அத்தகைய பிழை தண்டனை சுமத்துவதற்கு கமிஷனருக்கு அதிகாரம் இருக்கும் . 

எனில் , அந்த நபருக்கு கூறவேண்டியதை கூறுவதற்கு ஒரு வாய்ப்பு 
அளிக்காமல் , இந்த பிரிவின் படி ஏதேனும் பிழை தண்டனை சுமத்துவதற்குரிய 
எந்த ஒரு ஆணையும் வெளியிடப்படக்கூடாது ” . 


13 . 67எ என்ற புதிய பிரிவு சேர்த்தல். - முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 
67 - க்கு பிறகு பின்வரும் பிரிவு சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

( எ ) தற்போதைய தலைப்பிற்கு பதிலாக பின்வரும் தலைப்பு சேர்க்கப் 
பட வேண்டும் , அதாவது: 

" 67எ . குற்றங்களை தீர்வு செய்வதற்குரிய அதிகாரம் . - (1) ஆயத்துறை 
ஆனணயருக்கோ அல்லது சம்மந்தப்பட்ட மாவட்ட துணை ஆயத்துறை 
ஆணையருக்கோ அரசிதழ் வழியாக அரசு இதற்காக சிறப்பாக பொறுப்பு 
ஒப்படைக்கப்பட்ட எந்த ஒரு அப்காரி அதிகாரிக்கோ அட்டவணை (1) - ல் 
குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் குற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று நியாயமாக 
சந்தேகப்படும் எந்தவொரு நபரிடம் இருந்தும் , எந்த ஒரு குற்றம் 
செய்யப்பட்டதோ அதை தீர்வு செய்வதற்காக பின்வரும் அட்டவணையின் 
மூன்றாவது கட்டத்தில் குறிப்பிடப்பட்ட தொகை பெற்றுக்கொள்ளலாம் 
என்பதோடு பறிமுதல் செய்வதற்கு உட்படும் ஏதேனும் பொருள் பறிமுதல் 
செய்யப்பட்டுள்ளது எனில் , அதற்கு அத்தகைய அதிகாரி கணக்கிட்டுள்ள 
விலை அளிப்பதன் மீது அதை திருப்பி செலுத்தலாம் . 

அட்டவணை 


குற்றம் 


சட்டம் தீர்வு செய்தல் 
உள்ளடங்கிய கட்டணம் 
துறை 

ரூபாயில் 
( 2 ) 

( 3 ) 


( 1 ) 


5 ,000 


அறிக்கை வழி அரசு நிர்ணயம் செய்த 
அளவிற்கு அதிகமான மது அல்லது 
போதை மருந்து ஏற்றிச்செல்வது 
நிர்ணயம் செய்யப்பட்ட அளவிற்கு 
அதிகமான மது அல்லது போதை 
மருந்தை கைவசம் வைத்திருப்பது 


5 , 000 


( 1 ) 


(2 ) 


( 3 ) 


5 ,000 


5 ,000 


5 , 000 


10, 000 


18 வயதிற்கு கீழ் உள்ன நபர்களின் மது 15எ 
அருந்துதல் அல்லது பயன்படுத்தல் 
18 வயதிற்கு கீழ் உள்ள நபருக்கு மது 15பி 
விற்பனை செய்தல் 
பொது இடங்களில் மது அருந்துதல் 15சி 
இந்த சட்டம் அல்லது சட்டப்படி 55 ( டி ) 
உருவாக்கப்பட்ட விதிகள் அல்லது 
ஏதேனும் ஆணையை மீறி ஏதேனும் கள் 
உற்பத்தி செய்யும் மரம் வெட்டுவதோ 
அல்லது வெட்ட காரணமாக இருப்பது 
இந்த சட்டம் அல்லது சட்டப்படி 55 ( இ ) 
உருவாக்கப்பட்ட விதிகள் அல்லது 
ஆணையை மீறி ஏதேனும் மரத்தில் 
இருந்து கள் எடுப்பது அல்லது எடுக்க 
காரணமாக இருப்பது 
உரிமம் உடையவர்களின் துர்நடத்தை 

56 
வியாபாரம் அல்லது கட்டுமானம் அல்லது 56எ ( 2 ) 
சேமித்தலின் சுற்றுப்புறத்தில் உத்தம 
விசுவாசத்துடன் மருந்து கூட்டங்கள் 
தவிர உள்ள மது அல்லது போதை 
பொருள் அடங்கும் மருந்துகளை 
பயன்படுத்தல் 


10 , 000 


25 , 000 


25 ,000 


( 2 ) துணைப்பிரிவு (1)- ன் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு குற்றம் 
உட்பட்ட ஏதேனும் வழக்கு ஒரு நீதிமன்றத்தில் அமலில் உள்ளது எனில் , 
அந்த குற்றம் அத்தகைய நீதிமன்றத்தின் அனுமதியுடன் தீர்வு செய்யலாம் 
என்பதோடு அதன் மீது எடுத்த நடவடிக்கையின் ஒரு அறிக்கை 
நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவும் வேண்டும் . 

(3 ) துணைப்பிரிவு (1 )- ன் படி இந்த தேவைக்காக பொறுப்பு 
ஒப்படைக்கப்பட்ட அதிகாரிக்கு , அதது காரியத்தில் ஆவது போல , 
அத்தகைய தொகை , அல்லது விலை அல்லது இரண்டும் சேர்த்து அளிப்பதன் 
மீது குற்றம் சுமத்தப்பட்ட நபரை அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் 
எனில் , அவரை மீட்க வேண்டியதும் பறிமுதல் செய்த பொருளை திருப்பி 
அளிக்கவேண்டியதும் அந்த நபருக்கு அல்லது பொருளுக்கு எதிராக எந்த 
ஒரு தொடர் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளக்கூடாததும் ஆகும் . 


10 


விளக்கம் - இந்த பிரிவின் தேவைக்காக “ தீர்வு செய்தல் " என்ற சொல்லிற்கு 
குற்றங்களை தீர்வு செய்தல் என்று பொருள்படும் . 

14 . இரத்தாதலும் தவிர்ப்பும் - (1) 2009 - ன் அப்காரி (திருத்த ) அவசரச் 
சட்டம் ( 2009- ன் 26 ) இதன் மூலம் இரத்து செய்யப்படுகிறது . 

( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் மேற்கூறிய அவசரச் 
சட்டத்தின்கீழ் திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச்சட்டத்தின் கீழ் செய்த 
ஏதேனும் காரியமோ எடுத்த ஏதேனும் நடவடிக்கையோ இந்த அவசரச் 
சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச்சட்டத்தின்கீழ் செய்ததா 
கவோ எடுத்ததாகவோ கருதப்படவேண்டும் . 


ஆர் . எஸ் . கவாய் , 


ஆளுநர் . 


